© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2024 [Price: Re. 0.80 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


No. 260] CHENNAI, TUESDAY, AUGUST 13, 2024 
Aadi 28, Kurothi, Thiruvalluvar Aandu-2055 


Part II—Section 1 


Notifications or Orders of specific character or of particular interest to the 
public issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


நீர்வளத்‌ துறை 
2024-2025-ஆம்‌ ஆண்டு டெல்டா பாசனத்திற்காக, சேலம்‌ மாவட்டம்‌, மேட்டூர்‌ அணையிலிருந்து 28-07-2024 ' அன்று மாலை 
3.00 மணியளவில்‌, முதற்கட்டமாக 12,000 கனஅடி தண்ணீர்‌ திறந்துவிடப்பட்டு, 30-07-2024 அன்று காலை 8 மணி அளவில்‌ 
29,000 கனஅடியாக உயர்த்தி தண்ணீர்‌ திறந்துவிடப்பட்டதற்கு பின்னேற்பு அளித்தல்‌ ஆணை வெளியிடப்படுகிறது. 
[அரசானை இலை] எண்‌, 79, நீர்வள (கே]ித்‌ துறை, 13 ஆகஸ்ட்‌ 2024, அடி 28, குரோதி, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025./ 


No. 11(1)/WR/18(b)/2024. 

2024-2025 ஆம்‌ ஆண்டு பாசனத்திற்காக 28-07-2024 முதல்‌ சேலம்‌ மாவட்டம்‌, மேட்டூர்‌ அணையிலிருந்து தண்ணீர்‌ திறந்து 
விடப்பட்டது. 

2. விவசாயப்‌ பெருங்குடி மக்கள்‌ அனைவரும்‌ தண்ணீரை முறையாகப்‌ பயன்படுத்தி நீர்பங்கீட்டில்‌ நீர்வளத்துறை அலுவலர்களுடன்‌ 
ஒத்துழைத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்‌. நிலைமைக்கேற்ப, பாசனத்திற்கு முறை வைத்து தண்ணீர்‌ விடப்படும்‌. 


௧. மணிவாசன்‌, 
அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 


[அரசாளைரா நிலை) எண்‌, 79, நீர்வள (கே]ித்‌ துறை, 13 ஆகஸ்ட்‌ 2024, அடி 28, குரோதி, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025,/ 


The Mettur Dam have been thrown open on 28-07-2024 for Irrigation for the year of 2024-2025. 


2. The ryots are requested to use the water judiciously and co-operate with the Water Resources Department 
officials in proper distribution and efficient utilization of the available water. Depending upon the situation, turn system 
will be adopted. 


K. MANIVASAN, 
Additional Chief Secretary to Government. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 
॥-1 Ex. (260) 


